நாகூம்‌ 
நினிவேயின்‌ மீதான தண்டனை 


இப்புத்தகத்தை ஆக்கியோன்‌ குறித்து 


* நாகூம்‌ என்ற பெயருக்கு “ஆறுதல்‌” அல்லது “தேறுதல்‌” என்று பொருள்‌. 

* இவன்‌ கலிலேயாவிலுள்ள எல்கோசா என்னும்‌ கிராமத்தை சேர்ந்தவன்‌. 

* இது யோவான்‌ 7:52ல்‌ யூத தலைவர்கள்‌ சொன்ன “கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும்‌ 
எழும்புகிறதில்லை ' என்ற அறிக்கை தவறானது என்று நிரூபிக்கிறது. 


* மேலும்‌ நாகூம்‌ (நாகூம்‌ 1:1), யோனா (2 இரா14:25), எலியா | இரா 17:1)ஆகியோர்‌ 
கலிலேயாவை சேர்ந்தவர்களே. 


* அதிகாரங்கள்‌ 3 
* வசனங்கள்‌ 43 


Pastor. Gabriel Thomasra] உ ்‌ | So | A ACA Church Avadli 


'நாகூமின்‌ ணைன. 


* நாகூமின்‌ செய்தியானது யூதாவுக்கான ஆறுதலும்‌, தேறுதலும்‌ அளிக்கக்‌ கூடிய செய்கி. 

* இந்த செய்தி தேவன்‌ துன்மார்க்கரை நியாயம்‌ விசாரிப்பார்‌ என்பற்கான நினைவூட்டூதல்‌. 

* நாகூம்‌ ஒபதியாவைப்போல புறஜாதி தேசத்திற்கு தேவனின்‌ தீர்க்கதரிசன த்தை சொன்னவன்‌. 

௩ ஓபதியா ஏதோமின்‌ மேல்‌ வரவிருக்கும்‌ தண்டனையை கூறியவன்‌. நாகூமோ நினிவேயின்‌ மேல்‌ 
வரவிருக்கும்‌ தண்டனையை கூறியவன்‌. 

* இருவருமே யூதாவிலருந்தே செய்தியை கொடுத்தார்கள்‌. 

* நினிவே அழிக்கப்படும்‌ என்பதே நாகூமின்‌ செய்தி 

* மூன்று அதிகாரங்களில்‌ உள்ள கிட்டதட்ட ஒவ்வொரு வசனமும்‌ கிமு612ல்‌ நடந்த அசீரியாவின்‌ பிரதான 
நகரின்‌ அழிவை சொல்லுகிறது. 

நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நினிவேயின்‌ ஜனத்தின்‌ மேல்‌ வரவிருக்கும்‌ கர்த்தரின்‌ தண்டனையை 
குறித்து யோனா சொன்னபோது அவர்களது அரசனும்‌, 600,000 ஜனங்களும்‌ இஸ்ரவேலின்‌ 
தேவனிடத்திற்கு மனந்திரும்‌ பினார்கள்‌. 

* இவ்வாறு மனந்திரும்பியவர்கள்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலின்‌ தேவனைக்‌ குறித்து போதிக்க 
தவறினார்கள்‌. 

ஈ ஜனங்கள்‌ தங்கள்‌ பழைய துன்மார்க்கத்திற்கும்‌, பொல்லாத வழிகளுக்கும்‌ திரும்பினார்கள்‌. | 

* கிமு 722ல்‌ அவர்கள்‌ இஸ்ரவேலாகிய தெற்கு இராஜ்யத்தை அழித்து, எருசலேமை கிமு 701ல்‌ கைப்பற்ற . bo 
ப்ட்‌ | 


Pastor Gabriel Thomasra} ர ர சச 8 ருப்பு - 


நினிவேயை குறித்த தீர்க்கதரிசனம்‌ 


௩ பூமியின்‌ நகரங்களில்‌ நினிவே அதிகவலலமையுடையதாய்‌ மாறியது. 

* நகரத்தின்‌ மதில்கள்‌ 100 அடி உயரமுள்ளவைகளாயும்‌, பக்கம்பக்கமாக மூன்று இரதங்கள்‌ 
செல்லத்தக்க அகலமுள்ளதாகவும்‌, அதைச்‌ சுற்றிலும்‌ 150 அடி நளமும்‌ , 60 அடி ஆழமும்‌ உள்ள 
அகழியும்‌ இருந்தது. 

* படைகளால்‌ முற்றிகை போடப்பட்டால 20 வருடங்கள்‌ தாக்குப்பிடிக்கக்‌ கூடியது என்று நம்பப்பட்டது. 

“புரண்டுவருகிற வெள்ளத்தினால்‌ சர்வசங்காரம்‌” (1:8) உண்டாகும்‌ என்று நாகூம்‌ தீர்க்கதரிசனம்‌ 

உரைத்தான்‌. 

௩ டைகிரீஸ்‌ நதியில்‌ ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதன்‌ கரைகளை உடைத்துக்‌ கொண்டு வந்து 
நினிவேயின்‌ மதில்களின்‌ ஒரு பகுதியை சேதப்படுத்தியது. 

௩ வெள்ளத்தினால்‌ உண்டான சேதத்தை பயன்படுத்திக்கொண்டு கிமு 622ல்‌ பாபிலோனியப்படை 
நினிவேயினுள்‌ புகுந்து நகரத்தை கொள்ளையிட்டு அதை தீக்கிரையாக்கியது. 

“இருக்கும்‌ இடம்‌ இன்னதென்று தெரியாது” போகும்‌ என்று நாகூம்‌ தீர்க்கதரிசனம்‌ உரைத்தான்‌. (3:17) 

௩ கிமு 612ல்‌ அந்நகரம்‌ அழிக்கப்பட்டபின்பு சுமார்‌ 2254 ஆண்டுகள்‌ வரை அது இருந்த இடம்‌ 
அறியப்படவில்லை. கிபி 1812ம்‌ ஆண்டில்தான்‌ அது கண்டுபிடிக்கப்பட்டது. 

* கிமு 612ல்‌ அந்நகரம்‌ அழிக்கப்பட்டபின்பு அது மீண்டும்‌ கட்டப்படவில்லை. 


oO OR bi 0 000° ACA ChurchAvadi 


நாகூம்‌ புத்தகத்தின்‌ முக்கிய பகுதிகள்‌ 


1. கருப்பொருளும்‌ ஆக்கியோனும்‌ 1:1 


11. தேவனின்‌ மகத்துவம்‌ 1:2-14 
A. தேவனின்‌ சுபாவங்கள்‌ 1:2-8 


B. தேவனின்‌ கோபம்‌ 1:9-14 


111. தேவனின்‌ நியாயத்தீர்ப்பு 1:15-3:19 
A. தண்டனை அறிவிப்பு 1:15 
B. தண்டனை கணிப்பு 2:1-2 
C. தண்டனை விபரிப்பு 2:3-10 
D. தண்டனை நிரூபிப்பு 2:11-3:7 
E. தண்டனை மன்னெச்சரிப்பு 3:8-10 
F. தண்டனை தவிர்க்கமுடியாதது 3:11-19 


‘Pastor. Gabriel Thomasraj I I ல்‌. | ot I கடு Church அள்‌. 


